Solemn Sermonettes (TAMIL) 
L] ஓ 6. 
பிரசங்கத்‌ துளிகள்‌ 
R. ஸ்டான்லி, 1-30 டிசம்பர்‌ 2021 


1. “எனக்குப்‌ போதிக்கும்‌ தேவன்‌”” (சங்கீதம்‌ 25). தங்களது பாவ நிலையை ஒத்துக்கொள்வோருக்குத்‌ தேவன்‌ 
“போதிக்கிறார்‌” (வச 8) ; சாந்தமும்‌ தாழ்மையுமுள்ளோருக்குத்‌ தேவன்‌ ““போதிக்கிறார்‌'” (வச 9); தமக்குமுன்‌ 
பயபக்தியாய்‌ நடப்போருக்குத்‌ தேவன்‌ “போதிக்கிறார்‌” (வச 12). “கர்த்தாவே, உமது பாதைகளை எனக்குப்‌ 
போதியும்‌'” என்று ஜெபிப்போம்‌ (வச 4). தேவனை அதிகமதிகமாய்‌ அறிவதே நமது வேட்கையாயிருக்கட்டும்‌! 


2. கிறிஸ்து திரும்பி வருவது அல்லது நாம்‌ சிருஷ்டிகரிடம்‌ திரும்பிச்‌ செல்வதற்கு ஒரு நாள்‌ சமீபமாக ஒவ்வொரு 
புதிய நாளும்‌ நம்மைக்‌ கொண்டுவருகிறது (மத்‌ 24:42; பிர 12:7; மத்‌ 28:18-20; 24:14). கிறிஸ்துவின்‌ பேராணையே 
நமது பேராவலாய்‌ இருக்கவேண்டும்‌. “முக்கியம்‌” என்று தோன்றுவதற்கும்‌ “அவசியம்‌”” என்பதற்கும்‌ உள்ள மயிரிழை 
வேறுபாட்டினைப்‌ புரிந்து நமது வாழ்வின்‌ கடமை வரிசைப்‌ பட்டியலைச்‌ சீரமைப்போம்‌! 


3. கலக்கம்‌ நிறைந்த சூழல்களில்‌ அகப்படும்போது, “எனக்கா இது?” என்று எழும்‌ கேள்வியானது ““நான்‌ என்ன 
செய்யவேண்டும்‌'” என்ற கேள்விக்கு வழிவிட வேண்டும்‌. தடைக்கற்களைப்‌ படிக்கற்களாய்‌ மாற்றிக்கொள்வோரே 
விசுவாச வீரர்‌ (எபி 11). விசுவாச அறிக்கையைவிட விசுவாச செயல்பாட்டையே நான்‌ அதிகம்‌ விரும்புகிறேன்‌ 
(யாக்‌ 2:17-22). கேள்விகளை அடுக்கும்‌ அறிவாளிகளைவிட துணிந்து இறங்குவோருடனேயே சகவாசம்‌ 
கொள்ளுங்கள்‌ (ஆதி 12:1; எபி 11:8). 


4. மண்ணுலகச்‌ சிந்தையிலேயே மூழ்கியிருப்போருடன்‌ நெருக்கவுறவு கொள்ளுதல்‌ பைபிளைக்‌ களிப்புடன்‌ 
கருத்தூன்றிப்‌ படிப்பதற்குப்‌ போட்டியாகிவிடும்‌ (சங்‌ 1:1,2). நமது இதயங்களில்‌ தேவனுக்கு ஏற்றவற்றிற்கு எதிராகப்‌ 
போராடுவதற்குச்‌ சாத்தான்‌ நமது நலம்‌ விரும்பிகளையே பயன்படுத்தலாம்‌ (மத்‌ 16:21-23). நவீன உலகின்‌ 
அவலட்சணமான, அநாகரீகப்‌ போக்கிற்குச்‌ சற்றும்‌ இடம்‌ தராமல்‌ உங்கள்‌ மனதைக்‌ காத்துக்கொள்ளுங்கள்‌ (ரோ 
12:2). பிசாசின்‌ பெரும்பான்மை பெருகிக்கொண்டே இருக்கிறது (மத்‌ 7:13, 14). குறிப்பாகக்‌ கிறிஸ்தவ ஊழியங்கள்‌ 
கடினமான தெரிவுகள்‌ செய்யவேண்டிய நாட்கள்‌ இவை! 


5. ஆன்மீக வாழ்வில்‌ ஏதோவொரு கட்டத்தில்‌ காணப்படும்‌ மந்த நிலை கவலைக்குரியதல்ல. நம்மவர்‌ மலை 
களின்‌ தேவன்‌ மட்டுமல்ல, பள்ளத்தாக்குகளின்‌ தேவனுமாய்‌ இருக்கிறார்‌ (1 இரா 20:28; உபா 11:11). 
““இரவு-பின்னர்‌-பகல்‌-பின்னர்‌-இரவு'” என்பது அவரது படைப்பின்‌ ஞானம்‌ (ஆதி 8:22; சங்‌ 139:12). மந்த 
நிலையின்‌ காரணங்கள்‌ பலவேளைகளில்‌ கண்டுபிடிக்கப்பட முடியாதவை. முன்சென்றுகொண்டே இருங்கள்‌! 
உணர்வுகள்‌ மாறலாம்‌ (2 கொரி 5:7) ; நம்முடனுள்ள அவரது பிரசன்னமோ நிலையானது (மத்‌ 1:23). அல்லேலுயா 
முழங்கிக்கொண்டு மனத்தளர்வு எனும்‌ குப்பை மேட்டிலிருந்து குதித்தெழுந்து வாருங்கள்‌! (ஏசா 52:2; 60:1; 
எபே 5:14). 


6. சீடத்துவத்திற்கு நிபந்தனையாக “அனுதினம்‌” நிறைவேற்ற இயேசுவானவர்‌ வலியுறுத்தியது ' “தன்னல மறுப்பு” 
ஒன்றுதான்‌ (லூக்‌ 9:23). நமது சீடத்துவ வகுப்புகளோ தியாகவுணர்வை அல்ல, தியான ஒழுங்குகளையே 
பெரும்பாலும்‌ கற்பிக்கின்றன. ஒவ்வொரு நாளும்‌ தன்னலமற்ற செயல்‌ ஒன்றையாவது, அது எவ்வளவு சிறிதாயினும்‌, 
இல்லத்திலோ, வேலைத்தலத்திலோ, அயலகத்திலோ செய்திட உங்களை ஊக்குவிக்கிறேன்‌. நாளொன்றுக்கு ஒரு 
தன்னலமற்ற செயல்‌ என்றால்‌ உங்கள்‌ இரவுத்‌ தூக்கம்‌ இன்பமாயிருக்கும்‌! (நீதி 3:24,27,28). 

7. திருப்பணியாற்ற விரும்பினால்‌ உங்கள்‌ படிப்பையும்‌ பயிற்சியையும்‌ ஊழியம்‌ மற்றும்‌ தானதர்மக்‌ காரியங்களில்‌ 
பயன்படுத்துங்கள்‌. பேதுரு அழைக்கப்பட்ட போது மீன்‌ பிடித்துக்கொண்டிருந்தார்‌ (மாற்‌ 1:16,17); ஆயிரங்களை 
உள்ளே கொண்டுவர அவர்‌ பயன்படுத்தப்பட்டார்‌ (அப்‌ 2:41). கூடாரத்‌ தொழிலாளி பவுல்‌ சபை கட்டுபவரானார்‌ 
(அப்‌ 18:3; 1 கொரி 3:10). யோவான்‌ அழைக்கப்பட்டபோது வலைகளைப்‌ பழுதுபார்த்துக்கொண்டிருந்தார்‌ (மாற்‌ 
1:19,20); சபைகளைச்‌ செப்பனிட அவர்‌ பயன்படுத்தப்பட்டார்‌ (வெளி 2 &3). மிஷனரிக்‌ களங்களில்‌ கட்டிடங்கள்‌ 
எழுப்பவும்‌, இறையரசைக்‌ கட்டவும்‌ எனது படிப்பு பயன்பட்டுள்ளது ! 

8. ஆருயிர்‌ நண்பரொருவர்‌ தூரமாகும்போது ஏற்படும்‌ வேதனை விவரிக்க முடியாதது (சங்‌ 41:9). நட்பைக்‌ 
காத்துக்கொள்ள நாம்‌ முடிந்ததெல்லாம்‌ செய்தாலும்‌, தேவனே சில சமயங்களில்‌ இதற்குக்‌ காரணராகிறார்‌ (சங்‌ 


88:8,18). நூறு சதவீதம்‌ எப்பொழுதும்‌ நம்பத்‌ தகுதியான அவரிலேயே நமது விசுவாசத்தை ஆழப்படுத்துவதே 
2 


1௦. 


11. 


12. 


13. 


14. 


15. 


16. 


20 


அவரது முடிவான நோக்கம்‌ (ரோ 3:4). “கைகளில்‌ சிநேகிதர்‌ ஏற்படுத்திய காயங்கள்‌” எளிதில்‌ ஆறாது (சக 13:6); 
ஆனாலும்‌ கசந்துகொள்ளாதீர்‌ (மத்‌ 26:49,50). 


“இதய வேதனை”” இல்லாதவர்‌ எவருமிலர்‌ (யோபு 14:1). அவர்‌ யார்‌, எங்கு வாழ்கிறார்‌, என்ன வைத்திருக்கிறார்‌ 
என்பதெல்லாம்‌ பொருட்டல்ல. அறிவியல்‌ தரும்‌ உதவிகளும்‌ ஓரளவுதான்‌. தாவீதரசனின்‌ 74 சங்கீதங்களில்‌ முதல்‌ 
சங்கீதமே தேவனை நோக்கிய “இதயக்‌ கதறலே”' (சங்‌ 3). விளைவு? “நான்‌ நன்கு தூங்கினேன்‌ ... பயமின்றி 
விழித்தெழுந்தேன்‌”' (வச 5,6). ஆம்‌, தேவனிலும்‌ அவரது இரட்சிப்பிலுமே முடிவான, முழுமையான நிவாரணம்‌ 
(வச 8). 


புதிய உடன்படிக்கையின்‌ கீழ்‌, பிதாவாகிய தேவனும்‌, குமாரனாகிய தேவனும்‌, ஆவியானவராகிய தேவன்‌ மூலம்‌ 
நமக்குள்‌ நிரந்தரமாகக்‌ குடிகொண்டுள்ளனர்‌ (யோ 14:16,17,23). எனவே, நம்மிடம்‌ இருக்கும்படித்‌ திரும்பத்‌ திரும்ப 
“ஜெபிப்பதற்குப்‌'” பதிலாக, நம்முடன்‌ இருப்பதற்காக அவரைத்‌ “*துதிக்க'” வேண்டும்‌ (எபி 13:5ஆ). அவரை 
வரவழைக்கவோ வரவேற்கவோ தேவையில்லை. அவர்‌ ஏற்கனவே எப்பொழுதுமே கூடவே இருக்கிறார்‌. பல 
பாடல்கள்‌ தவறானவை. 


தேவ ஊழியரையே சாத்தான்‌ பிரதானமாய்க்‌ குறிவைக்கிறான்‌ (சக 13:7; மத்‌ 26:31). அவர்களில்‌ எவரையாவது 
நேரடியாகவோ மறைமுகமாகவோ தாக்குவதற்கு அவனைச்‌ சேராதீர்‌ (ரோ 14:4). தடுமாறும்‌ பேதுருகளுக்கு நமது 
ஜெபம்‌ தேவை (லூக்‌ 22:31,32). மாய்மாலமான ஓர்‌ ஆசாரியனைப்‌ பழித்ததற்கே பவுலடியார்‌ மன்னிப்பு கோரினார்‌ 
(அப்‌ 23:1-5). துர்வுபதேசங்களை எதிர்க்கும்போதும்‌, நான்‌ ஆள்சாராது பொருள்சார்ந்தே செயல்படுவேன்‌. 
கீழ்ப்படிதலில்‌ பாக்கிகள்‌ இருந்தால்‌ திருமறைத்‌ தியானத்தில்‌ புதிய வெளிப்பாடுகள்‌ கிடைப்பது நின்றுவிடும்‌ (லூக்‌ 
8:18). பைபிளைத்‌ திறக்கும்போது தனது இதயத்தைத்‌ திறப்பவனுக்குத்தான்‌ பரலோகம்‌ திறக்கும்‌ (ஏசா 66:1அ,2ஆ). 
ஊக்கமாய்த்‌ தேடுவோரை நாடி, ஏனோதானோ என்று வாசிப்போரைத்‌ தேவன்‌ கடந்துசெல்கிறார்‌ (மத்‌ 21:43). 
மன்னா இன்னும்‌ ““தேன்‌”” போல்‌ இனிக்கிறதா அல்லது “எண்ணெய்‌”: போல்தான்‌ ருசிக்கிறதா? (யாத்‌ 16:31; 
எண்‌ 11:8ஆ). இதுவே அமிலச்‌ சோதனை ! 


“பரிசுத்த அலங்காரத்துடன்‌'' தேவனைத்‌ தொழுதுகொள்ளும்படி நாம்‌ திரும்பத்‌ திரும்ப அழைக்கப்‌ 
பட்டிருக்கிறோம்‌ (1 நாளா 16:29; 2 நாளா 20:21; சங்‌ 29:2; 96:9). ““அலங்காரம்‌'' இல்லாத “'பரிசுத்தம்‌'” 
கவர்ச்சியற்றது. அப்படியே, “பரிசுத்தம்‌” இல்லாத ““அலங்காரம்‌'' ரசனையற்றது. “பரிசுத்தம்‌” என்பது தேவனுக்குப்‌ 
பிரியமாய்‌ நடப்பது; ““அலங்காரம்‌'' என்பது மனிதருக்குப்‌ பிடித்தமாய்‌ நடப்பது (ரோ 14:18; 2 கொரி 8:21). 
இவ்விரண்டும்‌ விவாகரத்து செய்துகொண்டதாலேயே கிறிஸ்தவம்‌ ஈர்ப்பற்றிருக்கிறது ! (ரோ 14:16). 


இயேசுவை யூதாஸ்‌ ஒரு முறைதான்‌ காட்டிக்கொடுத்தான்‌; பேதுருவோ அவரை மும்முறை மறுதலித்தார்‌. யூதாசின்‌ 
பாவத்தைவிடப்‌ பேதுருவின்‌ பாவம்‌ கொடியது. பேதுரு கர்த்தரிடம்‌ திரும்பிக்‌ கரையேறினார்‌; யூதாசோ மார்க்கத்திற்கு 
விரைந்து மாய்ந்துபோனான்‌ (மத்‌ 27:3-5). சாத்தான்‌ தரும்‌ தீர்ப்புணர்வையும்‌ ஆவியானவர்‌ அருளும்‌ 
பாவவுணர்வையும்‌ வேறுபடுத்திப்‌ பார்க்கக்‌ கற்றுக்கொள்ளுங்கள்‌. பிசாசுக்கு எதிராக நமக்காய்‌ வழக்காடும்‌ 
இயேசுவுக்கு எப்பொழுதும்‌ வெற்றியே (ஏசா 1:18; ரோ 8:34; 1 யோ 2:1). 
பதவி உயர்வோ பதவி இறக்கமோ இரண்டுமே தேவனிடமிருந்தே வருகின்றன (தானி 2:21; 4:17; 5:21இ). தேவன்‌ 
உங்களுக்கென்று நியமிக்காத இடத்திற்கு ஒருவரும்‌ உங்களை உயர்த்த முடியாது; அப்படியே தேவன்‌ உங்களுக்காய்‌ 
நிர்ணயித்துள்ள இடத்திலிருந்து ஒருவரும்‌ உங்களை இறக்க முடியாது. சுய முன்னேற்றத்‌ தந்திரங்கள்‌ நீடித்த 
பலன்கள்‌ தருவதில்லை. தேவன்‌ என்னை வைத்துள்ள இடத்தில்‌ அவருக்காய்‌ இருக்க விரும்புகிறேன்‌; 
அவ்வளவுதான்‌. தலையோ காலோ எல்லாம்‌ ஒன்றுதான்‌ (1 கொரி 12:21). 
தேவன்‌ நமது ஜெபங்களை உடனே “கேட்கிறார்‌; ஆனால்‌ உடனடியாய்ப்‌ “பதிலளிப்பார்‌” என்று சொல்லமுடியாது. 
இஸ்ரவேலருடைய கதறலைக்‌ “கேட்டு” 40 ஆண்டுகட்குப்‌ பின்னர்தான்‌ மோசேயை அனுப்பினார்‌ (யாத்‌ 2:23-25; 
அப்‌ 7:23,29,30). தேவனது தாமதங்கள்‌ அவரது மறுப்புகள்‌ அல்ல. நமது விசுவாசத்தைத்‌ திடப்படுத்தவும்‌, அவரது 
சித்தத்திற்கு நம்மைத்‌ திருப்பவுமே அப்படிச்‌ செய்கிறார்‌ (1 யோ 5:14,15; 3:22). விவிலியத்தின்‌ இச்சத்தியத்தைப்‌ 
புரியாதோர்‌ பிரசங்கப்பீட வாய்ச்சாலங்களுக்குப்‌ பலியாகின்றனர்‌! 

ட 


17. 


18. 


19. 


20 


21. 


22. 


23. 


24. 


2ல்‌ 


தேவனது ““அலாதிச்‌ சித்தம்‌” செய்வதே அவருக்கு மிகவும்‌ ஏற்புடைய ஆராதனை (ரோ 12:1,2). அவரது 
வார்த்தையின்‌ ஆமோதிப்பு, அவரது ஆவியானவரின்‌ அகத்தூண்டல்‌, அவரது சமாதானத்தின்‌ அச்சாரம்‌ ஆகியவையே 
கவனிக்க வேண்டியவை. இவற்றில்‌ ஒன்றைத்‌ தவறவிட்டாலும்‌ நாம்‌ அவரது “அனுமதிச்‌ சித்தம்‌” என்பதற்குள்‌ 
வழுவிவிடுவோம்‌. இது இரண்டாந்தரமானதே. இதில்‌ கவனக்குறைவான இளைஞர்‌ தங்கள்‌ படிப்பு, வேலை, 
வாழ்க்கைத்துணை ஆகியவற்றைத்‌ தெரிந்தெடுப்பதில்‌ தவறிழைக்கின்றனர்‌. இழந்ததைப்‌ பெறமுடியும்‌, ஆனால்‌ 
வேதனைதான்‌ (எண்‌ 22:12-35). 

தன்னைக்‌ குறித்து உயர்வாய்‌ நினைப்பது மனுக்குணம்‌. ஆனால்‌, “இறைவனது இதயத்திற்கேற்றவன்‌'” எனப்பட்ட 
தாவீதோ, “நீரின்றி என்னில்‌ நல்லது ஏது ?'' என அவரிடம்‌ அறிக்கையிட்டார்‌ (சங்‌ 16:2). நான்‌ ஞானவான்‌ 
என்றெண்ணுகிறேனா? நான்‌ மதியீனன்‌; கிறிஸ்தன்றோ எனது “ஞானம்‌ ?”” நான்‌ நீதிமான்‌ என்றெண்ணுகிறேனா ? 
நான்‌ குருடன்‌; கிறிஸ்தன்றோ எனது “நீதி ?”” நான்‌ பரிசுத்தவான்‌ என்றெண்ணுகிறேனா? நான்‌ வஞ்சிக்கப்பட்டவன்‌ 
கிறிஸ்தன்றோ எனது “பரிசுத்தம்‌?” (1 கொரி 1:30,31). இந்த மகுடச்‌ சத்தியம்‌ மனதிலிருத்தப்பட்டால்‌ 
தலைக்கனத்தில்‌ சாகமாட்டேன்‌! 


நித்தியமான திருமறைத்‌ தத்துவங்களைப்‌ புறந்தள்ளக்கூடிய நவீன ஊழிய முறைகள்‌ குறித்துக்‌ கவனம்‌! தேவனது 
பெட்டியைச்‌ சுமக்கவேண்டிய தோள்களுக்கு நுகங்களைப்‌ பதிலாக்கிய அன்றையப்‌ பெருந்தவற்றைத்‌ திரும்பவும்‌ 
செய்துவிடாதீர்‌ (யாத்‌ 25:14; 1 சாமு 6:7; 2 சாமு 6:3). ஒரு பேரழிவுதான்‌ மக்களை இறைப்பாணிக்குத்‌ திருப்பிக்‌ 
கொண்டுவந்தது (2 சாமு 6:6,7,13). பைபிள்‌ காலாவதியாவதேயில்லை ; அதனை மேம்படுத்துவது அவசியமு 
மல்ல, சாத்தியமுமல்ல. ஈசாக்குகளை அல்ல, இஸ்மவேல்களையே செயற்கைக்‌ கிறிஸ்தவம்‌ பிறப்பிக்கும்‌! 


. பரிசுத்த ஆவியினாலும்‌ பரிசுத்த ஆகமங்களினாலும்‌ உங்கள்‌ சபைத்‌ தலைவர்கள்‌ நிறைந்திராவிடில்‌ நீங்கள்‌ 


பட்டினியால்‌ வாடிச்‌ சீக்கிரம்‌ மூச்சுத்திணறிச்‌ சாவீர்கள்‌. அபிஷேகிக்கப்பட்ட “ஆரோன்‌” மற்றும்‌ ““எர்மோன்‌”” 
மலையுச்சி குறிப்பிடும்‌ தலைவர்கள்‌ வாயிலாக வடியும்‌ “தைலம்‌” எனும்‌ தூயாவியையும்‌, இறங்கும்‌ ““பனி”” எனும்‌ 
திருவசனத்தையும்‌ பெற்றனுபவியாத ஐக்கியத்தில்‌ நல்லது இனியது என்று என்னதானிருக்கிறது ? (சங்‌ 133). 
சத்தியத்தைவிடச்‌ சடங்காச்சாரத்திற்கு முக்கியத்துவம்‌ தரும்‌ இத்தகைய தேக்க நிலைச்‌ சபைகளை விட்டு எவ்வளவு 
சீக்கிரம்‌ வெளிவருகிறீர்களோ, அவ்வளவு உங்களுக்கும்‌ பிள்ளைகளுக்கும்‌ “ஆசீர்வாதம்‌ !”” (2 தீமோ 3:5). 


நேர்த்தியாய்ச்‌ செய்யப்பட்ட வேலைகளைவிட நன்றாய்ச்‌ செய்யப்படாதவையே அதிகம்‌ என்பதே இன்றையச்‌ சோக 
நிலை. நாம்‌ எழுதுவதையோ செய்வதையோ திரும்பச்‌ சீர்தூக்கிப்‌ பார்க்கத்‌ தவறுவதே இதற்கு முக்கிய காரணம்‌. 
தேவனோ சர்வ ஞானியும்‌ சர்வ வல்லவருமாயிருந்தும்‌ தாம்‌ படைத்தவற்றைத்‌ திரும்பப்‌ பார்த்து, அவற்றில்‌ 
குறைவாயிருந்த ஒன்றே ஒன்றை நிறைவாக்கினார்‌ (ஆதி 1:31 ; 2:18). பிரிய இளைஞரே, ஏனோதானோ என்றிராது 
கண்ணுங்கருத்துமாய்ச்‌ செயல்படவேண்டுமென்று உங்களுக்குள்‌ தேவன்‌ வைத்திருக்கும்‌ உணர்வை நவீன 
சாதனங்கள்‌ எதுவும்‌ அழித்துவிடாதபடிப்‌ பார்த்துக்கொள்ளுங்கள்‌. நீங்கள்‌ தேவசாயலில்‌ உண்டாக்கப்பட்டவர்கள்‌ ! 
தேவனுக்குமுன்‌ அகமகிழும்போதும்‌ ““நடுக்கம்‌'* வேண்டுமென சங்கீதப்‌ புத்தகத்தில்‌ தொழுகைக்கான முதல்‌ 
அழைப்பே வலியுறுத்துகிறது (சங்‌ 2:11,12). புதிய ஏற்பாட்டில்‌ தொழுதுகொண்ட முதல்‌ நபர்கள்‌ “முகங்குப்புற” 
விழுந்து திருப்பாலகனை வணங்கினர்‌ (மத்‌ 2:2,11). பைபிளில்‌ தொழுகை பற்றிய இறுதிக்‌ குறிப்பும்‌, அதுவும்‌ 
பரலோகில்‌, அப்படியே (வெளி 19:4-6). திருவிவிலியத்தின்‌ இவ்விதத்‌ தொழுகைப்‌ பாவனைகள்‌ என்னவாயின ? 
முழங்காலிடுவதை மறந்ததேனோ ? (சங்‌ 95:6; ஏசா 45:23; ரோ 14:11 ; பிலி 2:10). வண்ண விளக்குகள்‌ உண்டு ; 
விண்ணவர்‌ மகிமை எங்கே? (சங்‌ 27:4). திருச்சபையில்‌ திரையுலகப்பாணி வேண்டவே வேண்டாம்‌! 


மட்டரகமான சோதனைகளால்‌ தாக்கப்படும்போது நாம்‌ குற்றவுணர்வுக்கு ஆளாகித்‌ தவிக்கிறோம்‌. உடல்‌ ஆசை, 
இச்சையான பார்வை, செருக்கு நடை போன்ற அனைத்துச்‌ சோதனைகளையும்‌ இயேசுவானவர்‌ சந்திக்க 
வில்லையா? (1 யோ 2:16; எபி 4:15). சோதனை அல்ல, அதற்குத்‌ தலையசைப்பதுதான்‌ பாவம்‌. எந்த வயதிலும்‌ 
எந்த வகையிலும்‌ நாம்‌ சோதிக்கப்படலாம்‌. சோதனைகள்‌ அறிக்கையிடப்பட வேண்டியதில்லை. அவற்றைக்‌ 
கவனியாது விடுங்கள்‌. கிறிஸ்துவின்‌ இரத்தக்‌ கோட்டையே நமக்குப்‌ பாதுகாப்பு வளையம்‌! 
ஊழியங்கள்‌ பெருகிக்கொண்டேயிருந்தாலும்‌ திருச்சபை தனது தரிசனம்‌, தவனம்‌, துடிப்பு மற்றும்‌ குரலை 
இழந்துகொண்டிருக்கிறதென எரேமியாக்கள்‌ புலம்பிக்கொண்டிருக்கின்றனர்‌ (புல 4:1). தேவனோடு நெருக்கமாக 
க. 


25 


26. 


27. 


28. 


29. 


30. 


ண ர்‌ 


நடைபோட்ட அனுபவம்‌ அநேகப்‌ பிரசங்கிமாருக்குக்‌ கிடையாது (லூக்‌ 1:80). முதிர்ந்த தேவமனிதரால்‌ அவர்கள்‌ 
பயிற்றுவிக்கப்பட்டதுமில்லை (2 தீமோ 3:10,14). அவர்களது பிரசங்கங்கள்‌ சத்தமாயிருந்தாலும்‌ சத்தாயில்லாத 
தில்‌ ஆச்சரியமென்ன? வெளியுலகிற்குள்‌ வருமுன்‌ அவர்கள்‌ பவுல்‌ போன்றோரின்‌ பாதத்தில்‌ அவசரப்படாது 
உட்கார்ந்து உருப்பெறவேண்டும்‌. மேற்பார்வையும்‌ கணக்கொப்புவிப்பும்‌ இன்றியமையாதவை. 


. கிறிஸ்துவின்‌ முதல்‌ வருகைக்‌ கொண்டாட்டத்திற்காய்ச்‌ செலவழிக்கப்படும்‌ நேரம்‌, பலம்‌ மற்றும்‌ பணம்‌ இரண்டாம்‌ 


வருகைச்‌ செய்தியைப்‌ பறைசாற்றப்‌ பயன்படுத்தப்படுமானால்‌, அதிநிச்சயமாய்‌ நிகழவிருக்கும்‌ சம்பவத்திற்காய்ச்‌ 
சபையும்‌ சமுதாயமும்‌ நன்கு ஆயத்தப்பட்டிருக்கும்‌ (2 பேது 3:9; மத்‌ 24:14). முதல்‌ வருகை குறித்த 
தீர்க்கதரிசனங்கள்‌ 1௦௦; மறுவருகை குறித்தவை 300! அயராத ஆயத்தத்தைக்‌ குதூகலக்‌ கொண்டாட்டம்‌ 
தொடரும்‌ (வெளி 19:7-9). இராஜ விருந்துக்குப்‌ போகலாம்‌, வாங்க! (ஏசா 25:6,8). 


நான்‌ பாவம்‌ செய்வதால்‌ பாவி அல்ல; பாவியாயிருப்பதாலேயே பாவம்‌ செய்கிறேன்‌. நான்‌ பரிசுத்தமாய்‌ நடப்பதால்‌ 
பரிசுத்தவான்‌ அல்ல; நான்‌ பரிசுத்தவானாக்கப்பட்டிருப்பதால்‌ பரிசுத்தவானாய்‌ நடக்க வேண்டும்‌ (எபே 5:3,4). 
பன்றி நாற்றமெடுத்த மகன்‌ குளித்துத்‌ துணிமாற்றுமுன்னரே தந்தை அவனை அணைத்து முத்தமிட்டார்‌ (லூக்‌ 
15:20). தேவன்‌ முதலும்‌ முக்கியமுமாய்ப்‌ பாவியை மன்னிக்கிறார்‌; உடனே அவனது பாவங்கள்‌ மறைந்து 
போகின்றன. பவுல்‌ அல்ல, நான்தான்‌ பிரதான பாவி. நான்‌ இரட்சிக்கப்பட முடியுமானால்‌ எவரும்‌ இரட்சிக்கப்‌ 
படலாம்‌. “நான்‌ பாவிதான்‌, ஆனாலும்‌ ...” என்று பாடி உடனே இயேசுவிடம்‌ வாருங்கள்‌! 


எண்ணிக்கை கூடுவது மட்டுமல்ல, தரமும்‌ உயர்வதுதான்‌ திருச்சபை வளர்ச்சி (அப்‌ 9:31). பிரமாண்ட சபைகள்‌ 
வேண்டுமென்ற நாட்டம்‌ தனிநபர்கள்‌ பக்திவிருத்தியடைந்து பக்குவப்படுவதற்குத்‌ தடங்கலாகிவிட்டது (எபே 
4:11,12). “சீடர்கள்‌” அல்ல, வெறும்‌ ““விசுவாசிகள்‌'' என்ற நிலைதான்‌ விளைவு. சபையாருக்குப்‌ பாஸ்டர்கள்‌ 
பிரசங்கிக்கின்றனர்‌; பைபிளை அவர்களே எப்படி அர்த்தப்படுத்தி விளங்கிக்கொள்ளவேண்டுமென்றோ 
போதிப்பதில்லை. சபையின்‌ இன்றைய நிலைக்கென்றே ஒரு தனி புலம்பல்‌ புத்தகம்‌ கட்டாயம்‌ தேவை! 


ஒவ்வொரு விசுவாசியையும்‌ ஓர்‌ ஊழியனாக்குவதே ஒவ்வொரு ஊழியனின்‌ ஊழியமாய்‌ இருக்கவேண்டும்‌ (1 பேதுரு 
2:9). ஒவ்வொரு கிறிஸ்தவனையும்‌ ஓர்‌ ஆத்துமாதாயகனாக்குவதே ஒவ்வொரு சுவிசேஷகனின்‌ ஊழியமாய்‌ 
இருக்கவேண்டும்‌ (எபே 4:12,13). துர்பாக்கியமாக சுவிசேஷகர்களும்‌ மிஷனரிகளும்‌ ஆத்துமாதாயகர்களை அல்ல, 
ஆதரவாளர்களையே பெருக்கியுள்ளனர்‌. இப்போக்கு தொடருமானால்‌, இன்னும்‌ 2000 ஆண்டுகளானாலும்‌ நாம்‌ 
உலகை நற்செய்திமயமாக்க முடியாது. முழுவுலகும்‌ சந்திக்கப்படவேண்டுமானால்‌, ஒவ்வொரு கிறிஸ்தவனும்‌ 
கிறிஸ்தவரல்லாத எழுவருக்குச்‌ சாட்சி சொன்னால்‌ போதும்‌. என்னே சாத்தியம்‌! 


ஊழியத்திற்காய்ப்‌ பணமா, பணத்திற்காய்‌ ஊழியமா? அனைத்தையும்‌ அறிந்திருக்கும்‌ தேவனுக்குமுன்‌ ஒவ்வொரு 
பிரசங்கியும்‌ இக்கேள்வியை வைத்துத்‌ தன்னை உண்மையாய்‌ ஆராய்ந்து பார்க்க வேண்டும்‌ (2 கொரி 2:17). 
தேவனுடைய வார்த்தையைப்‌ பிரசங்கித்துக்கொண்டிருக்கும்போது TV திரையில்‌ உங்கள்‌ வங்கி விபரங்களைக்‌ 
கொடுப்பதை நிறுத்துங்கள்‌. பார்த்துக்கொண்டிருக்கும்‌ கிறிஸ்தவரல்லாதோருக்கு அது அருவருப்பு (ரோ 2:24). 
பிரசங்கம்‌ முடிந்த “பின்னர்‌'” அவ்விபரங்களைக்‌ கொடுக்கலாம்‌. பயபக்தியற்ற இப்பழக்கத்தை நிறுத்த மறுக்கும்‌ 
TV பிரசங்கி எவருக்கும்‌ பணம்‌ அனுப்புவதை நிறுத்தும்படி மக்களைக்‌ கேட்கிறேன்‌. 

பாடுகள்‌ அனைத்தும்‌ இறைமக்களுக்குப்‌ பாடங்கள்‌ கற்பிப்பவையே. யோசேப்பின்‌ பாடுகள்‌ தேவனை 
மையப்படுத்துதலை அவருக்குக்‌ கற்பித்தன (ஆதி 39:9; 41:16,51,52; 42:18; 45:5,7,8,9; 48:9). மோசேயின்‌ 
பாடுகள்‌ அவருக்குச்‌ சகிப்பையும்‌ மனவுறுதியையும்‌ கற்பித்தன (எபி 11:27; எண்‌ 12:3). யோபுவின்‌ பாடுகள்‌ 
அவருக்குப்‌ பொறுமையைக்‌ கற்பித்தன (யாக்‌ 5:10,11). தாவீதின்‌ பாடுகள்‌ கர்த்தருக்குக்‌ காத்திருத்தலை அவருக்குக்‌ 
கற்பித்தன (சங்‌ 27:14; 40:1). எசேக்கியாவின்‌ பாடுகள்‌ அவருக்கு மென்மையான நடக்கையைக்‌ கற்பித்தன (ஏசா 


R. Stanley, 13 Church Colony, Vellore 632 006, India 
Tel: 00 91 98437 07600, 98430 1 1943 (WhatsApp) 
<stanleyonbible(@hotmail.com> <evangelinestanley 1(@gmail.com> 
www.StanleyOnBible.com YouTube: StanleyOnBible 


